பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனம்‌. 
வது மகாசந்நிதானம்‌ 


.. ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 





௨ 
திருச்சி நறம்பலம்‌ 7 ்‌ 
குத்தாலமென வழங்கும்‌ 


 இருத்துருத்தித்‌ தலவரலாறு 


| 


ஸ்‌ 


இஃது 
இவ்வாலய பரம்பரைத்‌ தருமகர்த்தா 


தருமபுர ஆதீன 
24-வது மகாசந்நிதானம்‌ 


ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகளின்‌ 
திருவுள்ளத்தின்படி 


_ தாலம்‌ 
ஸ்ரீஉக்தவேதே௬ுவர ௬வாமி தேவஸ்தானத்தில்‌ 
வெளியிடப்பெற்ற.து. 


1943 
[விலை அணா 2. 


பொருளடக்கம்‌ 


வயயல்‌ 


தலமும்‌ இருப்பிடமும்‌ 

தலப்‌ பெயர்கள்‌ 

கோயிலமைப்பு 

மூர்த்திகள்‌ 

தலப்பெருமை 

பு ராணவரலாறு 

தீர்த்தங்கள்‌ 

தலவிருட்சம்‌ 

வழிபட்டோர்கள்‌ 

சற்றுக்‌ கோயில்கள்‌ 
மண்டபங்கள்‌ 

இற்பங்கள்‌ 

கித்திய பூஜைகளும்‌ திருவிழாக்களும்‌ 
சொத்துக்கள்‌ 

திருப்பணி 

சமயப்பணி 

கிர்வாகம்‌ 

கல்வெட்டுக்கள்‌ ட ஆ 
புராணங்களும்‌, திருப்பாடல்களும்‌ 


பக்க 


உட 


திருச்சிற்‌ றம்பலம்‌ 


இருத்துருத்தித்‌ தலவரலாறு 


1. தலமும்‌ இருப்பிடமும்‌ - 


வான்பொய்ப்பினும்‌ தான்பொய்யாது புனல்‌ 
பரந்து பொன்கொழிக்கும்‌ சோணாட்டில்‌ தஞ்சை 
ஜில்லாவில்‌ துருத்தி என்று வழங்கும்‌ தலங்கள்‌ 
இரண்டு. ஒன்று திருத்துருத்தி. மற்றொன்று திருப்‌ 
பூந்துருத்தி. இருத்துருத்தி என்பது மாயூரமிருக்து 
கும்பகோணஞ்‌ செல்லும்‌ வழியில்‌ குத்தாலமெனும்‌ 
பெயருடன்‌ புகைவண்டி. கிலையமாக விளங்குகின்‌ 
. றது, மாயூரமிருந்து கற்சாலையும்‌, - மட்சாலையும்‌ 
_ செல்லுகின்றன. பஸ்‌, வண்டி முதலிய வசதிகளும்‌ 
உள.... காவிரி இத்தலத்திற்கு ௮ணிசெய்டன்‌ ற.து. 


ன்‌ தலப்பெயர்கள்‌ 


ஆற்‌.றிடைக்‌ குறையாகவுள்ள தலங்களுக்குத்‌ 
துருத்‌இு என்று பெயர்‌ வழங்கப்படுகிறது. .இது 
ஆற்றிடைக்குறையில்‌ அமைந்து விளங்குகின்‌ றமை 
யின்‌: அப்பெயர்‌ பெற்றது. முன்‌ இருபுறமும்‌ சென்ற 
காவிரி .தற்போது ஆலயத்திற்கு வடபுறமாக . ஓடு 
இன்றது. தலவிருட்சம்‌ உத்தாலமரம்‌ ஆதலில்‌ 


2 


உத்தாலவனம்‌ எனவும்‌ பெயர்‌ வழங்கப்படுகிற. 
அது சூத்தாலம்‌ என மருவி வழங்கப்‌ படுகிறது. 


9. கோயிலமைப்பு 


கோயில்‌ ஊரின்‌ கடுவில்‌ மிக அழகாக விளங்கு 
இறது. இரண்டு பிராகாரங்கள்‌ அமைந்திருக்‌ 
இன்றன... இறைவர்‌ மேற்கு முகமாகவும்‌, இறைவி 
தெற்கு முகமாகவும்‌ எழுக்தருஸி மக்களுக்கு அருள்‌ 
பாலிக்கன்றார்கள்‌. சுவாமி கோயில்‌, அம்மையார்‌ 
கோயில்‌ ஆ௫ய இரண்டும்‌ தணித்தனியே மக்கள்‌ 
வலம்வருமாறு பிராகாரங்களுடன்‌ விளங்குகிறது. 
மேற்குத்‌ திருவாயிலை இராஜகோபுரம்‌ இிறப்பிக்‌ 
ன்றது. வெளிப்‌ பிராகாரத்தில்‌ வடமேற்கு 
மூலையில்‌ சுந்தர தீர்த்தம்‌ இருக்கிறது. அதன்‌ 
மேல்‌ கரையில்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ கோயில்‌ 
அமைக்துள்ள து. 


4. மூர்த்திகள்‌ 
இறைவர்‌ இருகாமம்‌ உக்தவேதேசவரர்‌, 
சொன்னவாறறிவார்‌. இறைவி திருகாமம்‌ அமிர்த 
முகிளாம்பிகையம்மை, அரும்பன்னவனமுலையார்‌. 
தலவிகாயகர்‌ துணைவந்த பிள்ளையார்‌. மற்றும்‌ 
மணவாளகாதர்‌, கறுஞ்சாக்திளமுலை யம்மையார்‌ 
ஆகிய பல மூர்த்திகளும்‌ உள்ளனர்‌. 


2 


சொன்னவாறறிவார்‌:-- இத்தலத்தில்‌ அம்‌ 
மையார்‌ இறைவனைப்‌ பூசிக்க இறைவன்‌ காட்‌இ 
யளித்து அம்மையார்‌ திருக்கரத்தைப்‌ பற்ற, ௮ம்‌ 
மையார்‌ வணங்கு, “விதிமுறைப்படி தாய்‌ தந்‌ 
யர்கள்‌ மனமகழ்ச்சியடைய அடியேனை மணம்‌ 
செய்து கொள்ளவேண்டும்‌” என்று விண்ணப்‌ 
பித்தனர்‌. இறைவனும்‌ “நன்று; இவ்வுலஇல்‌ 
விதியினை யாமே விதித்தோம்‌; விதித்த அவ்விதிப்‌ 
ன்படி யாமே நடக்காவிட்டால்‌ அது மாறுபாடு 
அடையவுங்‌ கூடும்‌. ஆதலின்‌ அதன்படி மணஞ்‌ 
செய்து கொள்ளுகிறோம்‌” என்று அருள்பாலித்‌ 
தனர்‌. இவ்வாறு இறைவன்‌ கானே செரல்லிய 
விதியினைத்‌ கானே அறிக்தமையால்‌ சொன்னவா 
றறிவார்‌ எனத்‌ திருகாமம்‌ பெற்ருர்‌. 


- மணவான நாதர்‌: இது உமையம்மையார்‌ 
வேண்டுகோட்படி. ௮ம்மையாரைத்‌ ' திருமணஞ்‌ 
செய்து கொள்ளுதற்காக எழுக்தருளிய திருவடிவம்‌, 
உக்தவேதேசுவரரின்‌ திருமுன்‌ தலவிருக்ஷத்தி 
னடியில்‌ உள்ளது. தற்போது பாதுகைமாத்திரம்‌ 
காணப்படுகிறது. 


தறுஞ்சாந்தினமுலை அம்மையார்‌: திரு 
மணத்தின்‌ பொருட்டு அம்மையாருக்கு மாலை, 
சாந்து முதலியன கொண்டு அழகுசெய்யப்பட்ட 
தாதலின்‌ அப்பெயர்‌ பெற்றுர்‌. இத்திருவுருவம்‌ 
மணவாளதநாதர்‌ திருப்பா துகையின்‌ முன்‌ எதிர்ப்புற 
மாக வுள்ளது. 


4 


துணைவந்த பிள்ளையார்‌: இறைவன்‌ 
அம்மையாரைத்‌ திருமணம்‌ செய்து கொள்வதற்‌ 
குக்‌ கயிலையை அகன்று இத்தலத்து வந்தகாலை 
விநாயகரும்‌ துணையாக வந்ததால்‌ துணைவந்த 
விநாயகர்‌ எனத்‌ திருகாமம்‌ பெற்றார்‌. இவர்‌ 
சொன்னவாறறிவார்‌ திருச்சக்கிதானத்தில்‌ எழுக 
தருளியிரும்து அன்பர்களுக்கு அருள்‌ வழங்கு 
இன்ருர்‌ 


9. தலப்பெருமை 


உமையம்மையார்‌ சவபூசைசெய்து இறைவனைத்‌ 
திருமணஞ்‌ செய்துகொண்டது; அக்கினி தன்‌ 
னால்‌ -தீண்டப்பெறுகின்ற பொருள்கள்‌ யாவும்‌ 
அழிவுறு.தலினுல்‌ உலகவர்‌ பகரும்‌ கிந்தை மொழி. 
யினைச்‌ சூக்கமுடியாமல்‌ இத்தலத்து வந்து அப்‌ 
பழியினப்‌ போக்கிக்‌ கொண்டது; விக்கிரம 
'சோழனது மனைவியாகிய கோமளை என்பாளுக்கு 
எவ்விடத்தும்‌ தீராத. குட்டகோயினைத்‌ தீர்த்தது; 
வருணனுக்குச்‌ சலோதரம்‌ என்னும்‌ பிணியினை 
நீக்கி அருள்பாலித்தது; காளி, திருகடங்கண்டு 
வணங்‌ : ஊர்க்காவல்‌ புரிகின்ற உயர்வுடையது; 
காமன்‌ தேவர்கள்‌ சொல்லைக்கேட்டு ஆராய்சி 
யில்லாமல்‌ யோகஞ்‌ செய்த இறைவன்மீது தான்‌ 
அம்பை எய்த குற்றத்தை நீக்டிக்கொள்ளும்‌ : 
பொருட்டு வழிபட்டது; காசிபன்‌, ஆங்கிரசன்‌, 


5 


கெளதமன்‌, மார்க்கண்டன்‌, விட்டன்‌, புலத்‌ 
இயன்‌, அகத்தியன்‌ ஆகிய ஏழு முணிவர்களும்‌ 
வழிபட்டுச்‌ சிவன்முத்தி பெற்றது; பரிச்சேதமுணி 
வரது குமாரனான சிவபக்தன்‌ என்பானுக்கு 
மூன்னைவினையினால்‌ ஏற்பட்ட காச கோயினை 
நீக்இக்‌ கருணைபாலித்தத; .வித்துவன்‌ மாலி என்‌ 
பான்‌ இறைவனை வேண்டிக்‌ கதிரவன்‌ தன்மை 
யை யடைய, அதுகண்ட கதிரவன்‌ அவனுடன்‌ 
போர்புரிந்து தோற்று இத்தலத்து வந்து தவஞ்‌ 
செய்து இழந்த அதிகாரத்தைப்‌ பெற்றது ஆகிய 
பல பெருமைகளை உடையது. ௮க்கதிரவன்‌ வேண்டு 
கோட்படி. இறைவன்‌ அருள்பாலித்த காள்‌ 
கரர்த்த்கை ஞாயிற்றுக்கிழமை ஆதலின்‌ அக்‌ 
நாளில்‌ இத்தலத்திற்குவக்து நீராடி வணங்குபவர்‌ 
களுக்குப்‌ பேரின்பமுத்தி கொடுப்பது. 


இத்தலப்‌ பெருமையை யுணராது காசியை 
நோக்இச்‌ சென்ற உருத்திரசன்மன்‌ என்னும்‌ 
மழறையவனைத்‌ தடுத்து அருள்பாலித்தது. பரதமா 
முனிவன்‌ பூ௫ித்துத தன்மனையாளோடு வீட்டின்‌ 
பம்‌ பெற்றது. 


0. புராணவரலாறு 
- அம்மையார்‌ திருமணம்‌:--. திருக்கயிலாய 


மலையில்‌ அம்மையார்‌ இறைவனை நோக்கு), “தேவரீர்‌ 
அடியேனை மணஞ்செய்து மெடுகாட்களாயின 


6 


ஆதலின்‌ இப்பொழுது ஒருமுறை மணஞ்‌ செய்‌ 
தருளல்‌ வேண்டும்‌” என்று பிரார்த்தித்தனள்‌. 
அதற்கு இறைவன்‌ அப்போதே மணஞ்‌ செய்து 
கொள்வதாகக்‌ கூறாமல்‌ “அடுத்த கற்பத்தில்‌ 
செய்வோம்‌”? என்றனர்‌. அதுகேட்ட இறைவி 
வருத்தமுற்றுத்‌ தோழிகளுடன்‌ விளையாடச்சென்ற 
னள்‌. அஃதறிந்த இறைவன்‌ “நீ பசுவாகுக” என்‌ 
றருளினர்‌. இறைவி நடுங்கி, அண்ணலே யான்‌ 
தங்களிடம்‌ ம௫ழ்ச்சி வேண்ட; அதற்கு மாறுக 
மயக்கதிதைத்‌ தந்தருளினீர்‌. யாது செய்வேன்‌ 
பொறுத்தருள வேண்டும்‌” என்றாள்‌. இறைவன்‌ 
“அஞ்சற்க; நீ பசுவாகும்பொழுது காமும்‌ விடை 
யாகி வருவோம்‌? . என்றருளினர்‌. சற்றுமனகச்‌ 
தேறிய அம்மையார்‌. “அடியேனுக்கு இச்சாபம்‌ 
தீரும்‌ காலம்‌ யாது” என்ன, இறைவன்‌ நீ 
காவிரியின்‌ தென்பால்‌ பசுஉருவுடன்‌ உலாவுவாய்‌. 
அப்போது கின்‌ காற்குளம்பின்‌ தழும்பினை யாம்‌ 
பெறுவோம்‌. உன்வடிவம்‌ நீங்கும்‌. நீங்கி ஒரு 
பிராமணன்‌ செய்யும்‌ வேள்விக்‌ குண்டத்தில்‌ 
தோன்னறுவரய்‌. யாமும்‌ விடைவடிவத்தை விடுத்து 
உன்னைத்‌ திருமணஞ்‌ செய்துகொள்வோம்‌”? என்னு 
அருளினர்‌. அவ்வாறே அந்தணர்‌ குலத்தோன்ற 
லாகிய பரதமாமுணிவரென்பார்‌ செய்த வேள்விக்‌ 
குண்டத்து அம்மையார்‌ மகவாகத்‌ தோன்றினர்‌. 
இறைவனைத்‌ திருமணஞ்‌ செய்து கொள்ளும்‌ 
பொருட்டுச்‌ சிவபூசைசெய்ய எண்ணினள்‌.' தோழி 
யர்களுடன்‌ காவிரிக்குச்‌ சென்று நீராடி அக்‌ 


[2 
ர்‌ 


காவிரியின்‌ ஈடுவில்‌ மணல்மேட்டில்‌ கருப்பக்கஇரகம்‌, 
மதில்‌ முூகலியன அமைத்து அதனடுவே இலிங்‌ 
கமும்‌ அமைத்து முறைப்படி அபிஷே.கமுதலியன 
செய்து மலர்கொண்டருச்சித்து ஆராதனைகள்‌ 
செய்தகனள்‌. இவ்வாறு ஒவ்வொருநாளும்‌ இறைவ 
னப்‌ பூசித்துத்‌ தம்‌இல்லம்‌ ஏனள்‌. ஏழுகாட்கள்‌ 
ஆயின. எட்டாவது நாளில்‌ இறைவனே அம்மை 
யின்‌ திருவுள்ளப்பாங்இனை யறிச்து தம்மைப்‌ 
பூசிப்பதற்கு முன்பாகவே கருங்கல்லால்‌ தாமே 
ஆலயமமைத்து இலிங்க வடிவாய்‌ அமர்க்கருளினர்‌. 
அம்மையாரோ அன்று வழக்கப்படி எழுந்து நற்‌ 
சகுனங்கள்‌ தோன்ற, பாவ்‌இயர்சூழ, காவிரியை 
அடைந்தாள்‌. கல்லாலயத்கைக்‌ கண்டு களிப்புற்‌ 
ரூள்‌. ம௫ழ்ச்சிமீதூரப்‌ பூசனைபுரிம்து தோத்தரித்து 
கின்றாள்‌. இறைவன்‌ இலிங்கத்தினின்றும்‌ 
தோன்றி அம்மையார்‌ தஇிருக்கரத்தைக்‌ தீண்டினர்‌. 
உடனே அம்மையார்‌ வணங்கி “தேவரீர்‌ அருளிச்‌ 
செய்தவாறு நூல்களில்‌ விதிக்க விதி நிலைபெற, 
தாய்‌. தந்தையர்கள்‌ உவப்ப, அடியேணாத்‌ இரு 
மணஞ்‌ செய்துகொள்ள வேண்டும்‌” என்று 
விண்ணப்பித்தனள்‌. இறைவனும்‌ “அவ்வாறே 
செய்வோம்‌! என்று அருளித்‌ திருவுருக்‌. கரந்தனர்‌. 
அம்மையாரும்‌ இதுப்‌ கணக 


பின்னொருநாள்‌ இறைவன்‌ நந்தியம்‌ 
பெருமான்‌ வாயிலாகத்‌ தாம்‌ திருமணஞ்‌ செய்ய 
வருதலை முன்னர்ப்‌ பரதனுக்கறிவித்து, செய்தி 


5 


வந்த பின்னர்‌, மணவாள த்‌ விடை 
யில்‌ ஏரி; விகாயகர்‌ முன்செல்ல, உத்தாலமரம்‌ 
நிழல்‌ செய்துவர்‌, தேவர்கள்‌ புடைசூழ இத்தலத்து 
ஆலயத்திற்கு எழுக்தருளினர்‌.  மறுகாள்‌ விதி 
மூறைப்படி அம்மையாரைத்‌ திருமணம்‌ புரிக்தரு 
ளினர்‌. இறைவன்‌ தோன்றிய விடத்துதி சமது 
பாதுகையை விட்டு மறைந்தனர்‌. அவ்விடத்தில்‌ 
இன்றும்‌ திருப்பாதுகை எழுக்கருளி யிருக்கிறது. 


உருத்திரசன்மன்‌:-- மறையவர்‌ குலத்தில்‌ உதித்‌ 
தவன்‌. மாலறகேய மலிக்தவர்‌ வேடமும்‌, ஆலயக்‌ 
தானும்‌ அரனெளாக்‌ தொழுபவன்‌. அவன்‌ இத்‌ 
தலத்தின்‌ பெருமையினை யுணராது, கா௫ியம்பதியே 
தன்கண்‌ இறந்தார்க்கு முத்தியஸிக்குமெனக்‌ கருதி 
மனவி மக்கள்‌ முதலியோரையும்‌ விடுத்து உவகை 
யுடன்‌ காவிரியைக்‌ கடக்து சென்றான்‌. விக்திய 
மலையை அணுகினான்‌. இறைவர்‌ ௮ம்மஜறையவலுக்கு 
இத்தலத்தின்‌ பெருமையினை யுணர்த்தத்‌ திருவுளங்‌ 
கொண்டனர்‌. குண்டோதரனை கோக்கு “நீ பாம்பு 
உருக்‌ கொண்டு அவன்‌ செல்லும்‌ வழியில்‌ இடந்து 
மறித்துக்கொள்வாய்‌” என்‌,று அருளினர்‌. குண்‌ 
டோதரனும்‌ அல்லா மலை ப்பாம்ட ரகக்‌ இடத்‌ 
தான்‌. சென்ற உருத்தி 2ரசன்மன்‌ கண்டு பயந்து 
பலவகையாலும்‌ தாண்டிச்‌ செல்ல முற்பட்டான்‌. 
பாம்பு மேலும்மேலும்‌ தனது படத்தை விரித்துப்‌ 
பயமுறுத்தியது. மறையோன்‌ கருடமந்திரத்தை 
உச்சரிக்கப்‌ பாம்பு மயங்டுக்‌ இழேவீழ்ந்தது. அதன்‌ 


9 


நெட்டுயிர்ப்பால்‌ கானம்‌ கறிந்தது. உயிர்‌ வர்க்கங்‌ 
கள்‌ யாவும்‌ மயங்க. ௮து கண்ட மறையவன்‌ 
நல்வினைப்பயனால்‌ “இஃது துருத்திப்‌ பெருமானால்‌ 
விசாக்தது?? என : உட்கொண்டு அப்பெருமானை 
வணங்கி ஓலமிட்டரற்றினன்‌. 


ஓசையினைக்‌ கேட்ட பெருமான்‌ பாம்பாட்டி 
வேடங்கொண்டு மறையவன்‌ : முன்னர்த்தோன்‌ றி 
. “யரம்‌ திருத்துருத்தி ஐயர்‌ கட்டளையால்‌ இங்கு 
வந்தோம்‌!” என்று அருளி, அவன்‌ விருப்பின்‌ 
படி. குழலினை ஊதினர்‌. மயங்கிய பாம்பு படமெடுத்‌ 
தாடியது. அதுகண்ட மறையவன்‌ “இவர்‌ எம்பெரு 
மானே?” என்று ஐயங்கொள்ள, இறைவர்‌ தாம்‌ 
கொண்ட வடிவத்தை மாற்றி மணவாள காதராகக்‌ 
காட்சியளித்தனர்‌. குண்டோகரனும்‌ முன்னைய 
உருப்பெற்றான்‌. மறையவன்‌ வீழ்க்து வணங்கு கின்‌ 
ரன்‌. பெருமானும்‌ “அன்பனே! காசியையடைய 
விரும்பினாய்‌. ஆனால்‌ அதனைவிட திருத்துருத்தி 
மிசவும்‌ சிறக்க தலம்‌. கங்கையினும்‌ காவிரி. சிறச்‌ 
தது. அதன்‌ இழ்பால்‌ விசுவகாதர்‌ எழுக்தருளி 
யிருப்பார்‌. அக்கினிதிசையில்‌ பைரவர்‌ இருப்பர்‌. 
அத்தலத்தை யடைக” என்‌ றருஸிச்‌ செய்தனர்‌. 
மறையவன்‌ பணிக்து “பெருமானே! இணி எவ்வாறு 
அங்குச்‌ செல்வேன்‌. உடல்‌ களத்துவிட்டதே”” 
என்று “ விண்ணப்பிக்க, இறைவர்‌ ஒரு. பொய்‌ 
கையைத்‌ தோற்றி “இதன்கண்‌. மூழ்குக' எனப்‌ 
பணித்து மறைந்தனர்‌. மறையவனும்‌ அதில்‌ 


10 


மூழ்கி இத்தலதக்துக்‌ காவிரித்துறையில்‌ எழுக்து 
விசுவகாகரையும்‌, பைரவரையும்‌ பணித்து ஆல 
யத்திற்குவர்து சிவபெருமானையும்‌ வணங்இனான்‌. 
எலகாலம்‌ பணிசெய்திருக்து முத்தி எய்தினன்‌. 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌: குலங்கள்‌ பல 
வற்றைக்‌ தரி௫ித்தும்‌ ஆங்காங்கு பாமாலை தொடுத்‌ 
அச்சாத்தியம்‌ வருன்ற சுந்தரர்‌ திருவொற்றி 
பயூர்ப்பெருமானப்‌ பணிக்து ஆங்குத்‌ தங்னனர்‌. 
ம௫ழமரத்தடியில்‌ “நின்னைப்‌ பிரியேன்‌” எனச்‌ 
சபதங்கூறிச்‌ சங்கிலியாரை மணஞ்செய்து கொண் 
டனர்‌. சில காள்‌ அங்குத்‌ தங்‌இயிருக்தார்‌. ஆரூரப்‌ 
பெருமான்‌ திருக்கோலம்‌ நினைவுக்கு வந்தது, 
காணுதற்கு முற்பட்டார்‌. சபதம்‌ மறந்து ஒற்றி 
ரை அகன்றார்‌. அதனால்‌. இருவிழிகளும்‌ ஒளி 
மழுங்கின. அதனோடு திருமுல்லைவாயிலை யடைக்து 
பெருமானிடம்‌ ஊன்றுகோல்‌ பெற்றார்‌. பலதலங்‌ 
கலா வணங்கிக்கொண்டு காஞ்சியை அடைந்து 
ஏகம்பகாதரை வணங்கினார்‌. ஒருகண்‌ ஒளி கிறைக்‌ 
தது. காவிரியைக்கடந்து ஆவடுதுறையை யடைந்து 
பணிந்து அகன்றனர்‌. அப்பொழுதும்‌ முன்செய்த 
சபதம்‌ தவறியது காரணமாகவே உடலில்‌. பிணி 
ஏற்பட்டது. அதனால்‌ மேணி கருகிறம்‌ அடைந்தது, 
உள்ளம்‌ புழுங்கினார்‌. பரவை காணில்‌ என்சொல்்‌ 
வாள்‌. பாரோர்‌ பலரும்‌ என்‌ நினைப்பர்‌. எம்மான்‌ 
அருளும்‌ இப்படியோ? என்று கருதினர்‌. இருத்‌. 


11 


துருத்தியை யடைக்தால்‌ அகலும்‌ என எண்ணினர்‌. 
எண்ணியவாறே இத்‌ தலத்துக்கு வந்தனர்‌. 


ஆலயத்தினுட்‌ சென்று இறைவனை வணங்‌இ, 
“தேவரீர்‌ அடியேனுக்கு ஏற்பட்ட தீராத 
கோயினைத்‌ தீர்த்துக்‌ கருணைபாலிக்க வேண்டும்‌'? 
என்று விண்ணப்பிக்க, இறைவன்‌ “அன்பனே 
வருத்தம்‌ நீங்குக. பதும தீர்த்தத்தில்‌ மூழ்குக” 
என்று திருவாய்மலர்க்தருளினர்‌. சுந்தரர்‌ ௮வ்‌ 
வாறே அத்ீதீர்த்தத்தில்‌ மூழ்கு எழுக்தார்‌. உடற்‌ 
பிணி நீங்கிற்று. ஒளிமிகுந்த து. கண்டு வியப்புற்றார்‌. 
“மின்னுமா மேகங்கள்‌”? என்று எடுத்துத்‌ திருப்‌ 
பதிகம்‌ பாடினார்‌. மீண்டும்‌ பன்முறை வணகங்‌இ 
விடைபெற்றுக்கொண்டு இத்தலத்தை அகன்ருர்‌. 


சூரியன்‌:- வித்துவன்மாலி யென்னும்‌ திதியின்‌ 
புதல்வன்‌ சுக்கிரன்பாற்‌ சென்று தலங்களிற்‌ 
சிறந்தது யாது? என்று வினாவி அறிந்து, இத்‌ 
தலத்துவக்து, பதுமதீர்த்தத்தில்‌ நீராடித்‌ திருகீ.றுங்‌ 
கண்டிகையும்‌ பூண்டு, இறைவனையும்‌ இறைவியை 
யும்‌ அருச்சித்து வழிபட்டுத்‌ தவம்புரிவானாயினன்‌. 
அவனது அருந்தவத்தைக்கண்ட இறைவன்‌ 
காட்சியளித்து “அன்பனே ! விரும்பியது யாது? 
கூறுக!) என்ன, அவன்‌ :“கதிரவனாகும்‌ வரத்தை 
யும்‌ பொற்றேரும்‌ அடியேனுக்குத்‌ தந்தருள 
வேண்டும்‌; இன்னும்‌ கதிரவன்போல கானும்‌ மகா 


12 


மேருவை வலம்‌ வருதல்‌ வேண்டும்‌!” என்று விண்‌ 
ணப்பித்தான்‌. இறைவரும்‌ அவ்வாறே அருள்‌ 
பாலித்து மறைந்தனர்‌. 


விரும்பியதைப்‌ பெற்ற வித்துவன்‌மாலியும்‌ 
இறைவனை வணங்டப்‌ பொற்றேரூர்ந்து ஆகாயத்தி 
லெழுக்து உலகவரைப்‌ பார்த்து, சூரியன்‌ தக்கன்‌ 
யாகத்தில்‌ சென்று குறையுற்றது 'முகலாகிய பல 
குற்றங்களைக்‌ கூறிக்கொண்டு கிழக்கே உதித்தான்‌. 
சூரியன்‌ மேற்கே உதித்தான்‌. வித்துவன்மாலி 
மேருவின்‌ வடபால்‌ வர்தால்‌ சூரியன்‌ தென்பால்‌ 
வருவான்‌. இவ்வாறு வருதலால்‌ உலகத்தில்‌ இரவு 
என்பதே இல்லை. உயிர்கள்‌ மயங்கின. அதுசண்ட 
வியாழபகவான்‌ சூரியணனிடஞ்‌ சென்று, “தாலத்தை 
அளந்து காட்டும்‌ கடவுளாகிய நீ காலத்தைக்‌ 
காட்டாதிருப்பது முறையன்று” எனக்கூற, சூரி 
யன்‌ வித்துவன்மாலியுடன்‌ போர்‌ புரியத்‌ தலைப்‌ 
பட்டான்‌. போருக்காற்றுதவனாய வித்துவன்‌ மாலி 
₹“துருத்திநராயகனே ஓலம்‌”? என்று தேரொடு மண்‌ 
ணில்‌ வீழ்ந்தான்‌. அதுகண்ட இறைவர்‌ அவனுக்கு 
அபயமளித்துச்‌ சூரியனைச்‌ சினந்து கோக்கச்‌ 
சூரியன்‌ தேர்‌ வீழ்ந்தது. வித்துவன்‌ மாலி தேர்‌ 
எழுந்தது. 


கீழேவிழுக்க சூரியன்‌ தன்‌ தந்தையிடம்‌ 
கிகழ்ச்தது கூறி அவராணைப்படி இத்தலத்து 


13 


வந்து நீராடி, இறைவனை வழிபட்டுத்‌ தலத்தில்‌ 
தென்பால்‌ ௮ரசமரத்தடியில்‌ விசாயகப்பெருமானை 
பிரதிட்டித்து வணங்‌, அதன்மேல்பால்‌ கோயில்‌ 
ஒன்று அமைத்து முறைப்படி பூசித்து வந்தான்‌. 
பின்னர்‌ தவத்தில்‌  அமர்க்கான்‌. அ௮த்தவ அழ 
லால்‌ வலெதும்பிக தேவர்கள்‌ இறைவனிடம்‌ 
விண்ணப்பிக்க, இறைவன்‌ கதிரவன்‌ வடிவத்தைக்‌ 
கொண்டு சூரியனெிர்‌ தோன்றி, “கதிரவ! துருத்தி 
ஆலயத்திலுள்ள தீர்த்தத்தில்‌ நீராடி. ஓராண்டு 
இறைவனை வழிபடுக. பின்னர்‌ இழக்த தன்மையை 
யடைவாய்‌'” என்றருளினன்‌. சூரியனும்‌ அவ்வாறே 
ஓராண்டு வழிபட இறைவன்‌ காட்சியளித்தான்‌. 
சூரியன்‌ வணங்கி “ஐயனே! அடியேன்‌ முன்னர்‌ 
இழக்கதன்மையைப்‌ பெற அருள்பாலிக்கவேண்டும்‌. 
கார்த்திகை ஞாயிறாகயெ இன்று பதுமதீர்த்தத்‌ 
திலும்‌, காவிரிகதியிலும்‌ நீராடி வழிபடுவோர்கள்‌ 
யாவரும்‌ விரும்பியபேற்றைப்பெறுதல்‌ வேண்டும்‌: 
இன்னும்‌ அடியேன்‌ தவஞ்செய்த இடம்‌ கதிரா 
மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ எய்தல்வேண்டும்‌. இதுவே 
எனது வேண்டுகோள்‌” என்றான்‌. இறைவனும்‌ 
அவ்வாறே ஆகுக” என அருள்பாலிக்க, சூரியன்‌ 
வணங்‌ இருப்பிடஞ்‌ சென்று ௮ரசியலைப்‌ பெற்று 
ம௫ழ்க்தான்‌. வித்துவன்‌ மாலியும்‌ கார்த்திகை 
ஞாயிறில்‌ தீர்க்கமாடிச்‌ சொன்னவாற நிவாரை 
வழிபட்டுப்‌ பேரின்பம்‌ பெற்றான்‌. அதுமுதல்‌ 
சூரிய(கதிரவ)ன்‌ தவஞ்செய்த இடம்‌ கதிராமங்கலம்‌ 
எனப்‌ பெயர்‌ இன்றும்‌ வழங்கப்படுகிறது. 


14 
7. தீர்த்தங்கள்‌ 
காவிரீநதி:-- ஆலயத்திற்கு வடபால்‌ 1 பர்‌ 


லாங்‌ தொலைவில்‌ இழக்குகோக்கி ஓடுகின்ற. இத்‌. 
இர்த்கம்‌ மிகச்‌ இறப்புடையது சதாநந்தர்‌, 





காவிரி இர்த்தம்‌ 


வ்ச்சன்‌ முதலிய முனிவர்கள்‌ இதிலும்‌ நீராடி முத்தி 
ன்பம்‌ பெற்றார்கள்‌. 


தவஞ்செயும்‌ போகரும்‌ யோகரும்‌ புலரிவாய்‌ 
மூழ்சச்‌ செல்லுமா காவிரி” 


15 


ஆடுவார்‌ பாவர்‌இர்த்து அதனால்‌ அலம்பிக்‌ 
,இிகமுமா காவிரி 


பொழிக்திழி மும்மதக்‌ களிற்றின மருப்பும்‌ 
பொன்மலர்‌ வேங்கையி னன்மல ருச்தி 

இழிச்திழிச்‌ தருவிகள்‌ கடும்புன லீண்டி 
யெண்டிசை யோர்களு மாடவந்‌ இங்கே 


௬ழிந்துழி காவிரி 


என்பன சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அருள்வாக்கு, 


சுந்தர தீர்த்தம்‌: இது தாமரைத்தடாகம்‌ 
எனவும்‌, பதும தீர்த்தம்‌ எனவும்‌ வழங்கப்படும்‌. 
கோயிலுள்‌ வடமேற்கு மூலையிலிருக்கிறது. கெள தம 
ரின்‌ புதல்வரான சதானந்தமுனிவர்‌ தமது 
தந்தையார்‌ அறிவித்தவாறு. இரண்டு அயன 
காலம்‌ இத்தீர்த்தத்தில்‌ நீராடி மெய்ஞ்ஞானம்‌ 
பெற்றனர்‌. வச்சனென்னும்‌ முனிவர்‌ “அடியே 
னுக்கு மகப்பேறு வேண்டும்‌; பின்னர்‌ உண்மை 
ஞானமும்‌ கைவரவேண்டும்‌; இதற்கு யாதுசெய்‌் 
வது?” என்று தமது தந்தையிடம்‌ முறையிட்டு, 
அவர்‌ ஆணைப்படியே இத்தலத்து வந்து சுந்தர 
தீர்த்தத்தில்‌ மூழ்கி எண்ணியன பெற்றார்‌. . புலத்‌ 
தியன்‌ முதலிய முனிவர்கள்‌ இத்தீர்த்தத்தில்‌ 
மூழ்கி இன்புற்றார்கள்‌. சுந்தரமூர்த்தி சுவாமி 
களுக்கு நோய்‌ நீக்கம்‌ எடக்கு இப்பெயர்‌ 
பெற்றது. 


அக்னி தீர்த்தம்‌, ரரி தீர்த்தம்‌, புண்டரீக 
தீர்த்தம்‌, காம தீர்த்தம்‌, கதிரவ தீர்த்தம்‌, மார்க்‌ 


16 
கண்ட தீர்த்தம்‌ முதலிய பல தீர்த்தங்கள்‌ இத்‌ 
தலத்தைச்‌ சுற்றிலும்‌ இருக்கின்றன. 
8.  தலலிருட்சம்‌ 
உத்தாலம்‌:-- இது பெருமான்‌ அம்மை 


ஊாரைத்‌ திருமணஞ்செய்ய எழுந்தருளிய காலத்து 
அப்பெருமான்‌ ஆணைப்படி. கிழல்‌ செய்துகொண்டு 





98 


உத்தாலமரம்‌ 


14 


உடன்‌ வந்தது. இத்தலத்துக்கு வந்ததும்‌ பெரு 
மான்‌ அதனை இடதுபாகத்து கிறுத்தி அதன்‌ 
இழ்ப்பாகத்தில்‌ வேதமாகிய பாதுகையில்‌ தாமும்‌ 
எழுக்தருளினர்‌. 


9. வழிபட்டோர்கள்‌ 


உமையம்மையார்‌, அ௮க்இனி, வருணன்‌, காளி, 
காமன்‌, காசிபன்‌, ஆங்கிரசன்‌, கெளதமன்‌, மார்க்‌ 
கண்டன்‌, வூட்டன்‌, புலத்தியன்‌, அகத்தியன்‌, 
சிவபக்தன்‌, வித்துவன்மாலி, கதிரவன்‌, உருத்திர 
சன்மன்‌, பரதன்‌, புண்டரிகன்‌, ககோளமுனிவன்‌, 
புலகன்‌, சுச்சன்‌, விக்ரமன்‌, சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌, சதானகந்தர்‌, வச்சன்‌, சோமசேகரன்‌ 
தருமசன்மர்‌, (மனைவி) கமரை, சுமதி, செளதரிசன 
முணிவர்‌ முதலியோர்‌ வழிபட்டுக்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
விருப்பின்படிப்‌ பற்பல பேறுகளைப்‌ பெற்றுள்‌ 
ளார்கள்‌. 


10. சுற்றுக்கோயில்கள்‌ 


சுற்றுக்கோயில்கள்‌ கப்‌ இருப்பதாகத்‌ 
தெரியவில்லை. 


11. மண்டபங்கள்‌ 


அலங்கார மண்டபம்‌, தீர்த்தவாரி மண்டபம்‌ 
முதலிய மண்டபங்கள்‌ இருக்கின்றன. தீர்த்தவாரி 


18 


மண்டபம்‌ இறைவன்‌ சக்கிதானத்திற்கு எதிரில்‌ 
காவிரிக்கரையில்‌ இருக்இற.து. 


12. சிற்பங்கள்‌ 


சிற்பங்கள்‌ அதிகமாகக்‌ காணப்படவில்லை. 
சில பல்லவர்கள்‌ காலத்திய சிற்பத்திறனை விளக்கு 
வனவாக இருக்கின்றன. 


18. நித்தியபூஜைகளும்‌, திருவிழாக்களும்‌ 


நாடோறும்‌ காரணகாமிக ஆகமங்களின்‌ படி 
ஐச்துகால பூஜை ௩டைபெற்றுவருஇறது. கார்த்‌ 
திகைத்‌ திங்கள்‌ ஞாயிற்றுக்கழமையிலும்‌, தைத்‌ 
திங்கள்‌ வெள்ளிக்கிழமையிலும்‌ இறைவர்‌ உலா 
வந்து காட்சியளித்துத்‌ தீர்த்தங்கொடுத்தருளுவர்‌. 
அ௮.கேக மக்கள்‌ கூட்டங்‌ கூட்டமாக வந்து காவிரி 
யில்‌ நீராடி. இறைவனை வழிபட்டுச்‌ செல்வார்கள்‌. 
மற்றைய கவராத்திரி முதலிய ஏறுபடிகளும்‌ 
கடக்கின்றன. 


14. சொத்துக்கள்‌ 


கன்செயில்‌ சுமார்‌ 99-05 ஏக்கரும்‌, புன்செயில்‌ 
சுமார்‌ 105-13 ஏக்கருமாக கிலங்கள்‌ இருக்கன்‌ .றன. 
அம்மையாருக்கு வெள்ளியாலாகய கிலையக்‌க இருக்‌ 
இறத. தேர்கள்‌ இரண்டும்‌ பல மரவாகனங்களும்‌ 


19 


உள்ளன. சுமார்‌ 2500ர பொறுமானமுள்ள திருவா 
பரணங்கள்‌ இருக்கின்றன. இரண்டு வீடுகளும்‌ 
இருக்கின்றன. 


15. திருப்பணி 


. பள்ளமாக இருந்த சுவாமிகோயில்‌ உட்பிரா 
காரத்தைக்‌ கப்பிபோட்டு . உயர்த்திக்‌ கருங்கல்‌ 
தளவரிசை போடப்பட்டது. பிராகாரத்தில்‌ கிணறு 
ஒன்று புதிதாகக்‌ கட்டப்பெற்றது. திருமாளிகைப்‌ 
பத்திமண்டபங்கள்‌ முழுதும்‌ உள்ளும்‌ புறமும்‌ 
சிமெண்டுபூசிச்‌ செப்பனிடப்பட்டிருக்கின்றது. 
மடைப்பள்ளி ஒன்றும்‌ புதிதாகக்‌ கட்டப்படிருக்‌ 
இன்றது. வடக்குத்திருமதில்‌ திருத்தி அமைக்கப்‌ 
பட்டது. வெளிப்பிராகாரம்‌ தெற்குத்‌ திருமதில்‌ 
இராஜகோபுரம்வரை புதிதாகக்‌ கட்டப்பட்டது. 
கோபுரவாயில்‌ தளவரிசை போடப்பட்ட்து. இராஜ 
கோபுரம்‌ யாளவரிவரை பழுதுபார்த.துப்‌ புதிப்‌ 
பித்திருக்கிற.து. சந்நிதியில்‌ ஒரு வீடுகட்டி அதற்கு 
சுற்றுச்‌ சுவர்கள்‌ வளைவுச்‌ சுவர்கள்‌ போடப்பட்‌ 
அத கர்‌ 


10. சமயப்பணி 
நவராத்திரி, ஆடிப்பூரம்‌, சரர்த்திகைச்சோம 


வாரம்‌ முதலிய இறப்பு நாட்களில்‌ ஆதீனப்‌ பிர 
சாரகர்களைக்‌ கொண்டும்‌ மற்றும்‌ பலஅ றிஞர்களைக்‌ 


20 
கொண்டும்‌ சமய விரிவுரைக ளாற்றச்‌ செய்யப்படு 
கின்றன. ஏனைய தேவஸ்தானங்களைப்போல இத்‌ 
தேவஸ்தானத்திலும்‌ நால்கிலையம்‌ அமைத்து: 
நாளடைவில்‌ பெரிதாக்கிக்‌ கொண்டு வரப்படு 
இறது. 


17. நிர்வாகம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீன: 
பரிபாலன த்திற்கு உட்பட்ட தேவஸ்கானங்களுள்‌ 
ஒன்று. ஆதீன கர்த்தரவர்களாக எழுந்தருளி 
_ மருக்கும்‌ ஸ்ரீ.ல-ஸ்ரீ சண்முகதேகெ ஞானசம்பந்த 
பரமாசாரிய ௬வாமிகள்‌ அவர்கள்‌ ஆனை கர்த்தா 
ஸ்தானத்தை வ௫ூக்க ஆரம்பித்தது (26-0-88)முதல்‌ 
இல்‌ வாலயத்தையும்‌ பரிபாலனம்‌ செய்து வரு 
இன்ருர்கள்‌. : 


18. கல்வெட்டுக்கள்‌ 


பரகேசரிவர்மன்‌ ஏன்‌. ற உடையார்‌ ஸ்ரீராஜேக்‌ 
திரசோழதேவர்‌, திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி விக்ரம 
சோழதேவர்‌, திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி ஸரீராஜேச்‌ 
திரசோழதேவர்‌, கம்பண்ண உடையார்‌ 11, விஜய 
நகர .௮ரசன்‌ புஜபல வீரப்பிரதகாப இருஷ்ண 
தேவ மகாராயர்‌ முதலியோர்கள்‌ காலத்துக்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ காணப்படுஇன்‌ றன. 


21 


இறையிலியாக கிலங்கள்‌ விடப்பட்டமையும்‌, 
நிலங்கள்‌ விலைக்கு வாங்கப்பட்டமையும்‌, தருமத்‌ 
திற்குப்‌ பணம்‌ ககாடுக்கப்பட்டமையும்‌, ஜோடி, 
சூலவரி முதலிய வரிக௯ வரூல்செய்து கொள்ளும்‌ 
உரிமை கோயிலுக்கு அளிக்கப்பட்டமையும்‌, வரி 
வஜா செய்யப்பட்டமையும்‌ குறிக்கன்‌ றன்‌. 


விங்குனிர்‌ இருத்துருத்தி என்று தலத்தைப்‌ 
பற்றிக்‌ குறிக்கப்படுகிறது. கோயிலைப்பற்றி ஒரு 
கல்வெட்டில்‌ கல்யாணாலயம்‌ என்று சொல்லப்பட்‌ 


டிருக்கிறது. 


இறைவன்‌ திருப்பெயர்கள்‌: விங்குனிர்‌ 
இருத்துருக்தியுடைய மகாதேவர்‌, சொன்னவாறறி 
வார்‌, இருக்கற்றளிமகாதேவர்‌, உடையார்‌ சொன்ன 
வாறறிவார்‌ என்னு குறிக்கப்பட்டிருக்கின்‌ றன. 


பரகேசரிவர்மன்‌ என்ற உடையார்‌ ஸ்ரீ ராஜேக்‌ 
திர சோழருடைய ஜஐக்தாண்டு ஆட்சியில்‌, ஜயப்‌ 
கொண்ட சோழவளநாட்டில்‌, இருவழுக்தர்காட்டு 
விங்குனிர்‌ திருத்துருக்திமிலுள்ள சொன்னவாறறி 
வார்‌ கோயிலில்‌ கங்கைகொண்ட சோழபுரத்தான்‌ 
ஒருவன்‌ அரசனுடைய படைகளுக்கு வெற்றி 
ஏற்படுவதற்காக, வரும்‌ சைவ அன்பர்களுக்கு 
உணவளஊிக்க வேண்டியதற்குப்‌ பணம்‌ கொடுத்‌ 
_ ததை ஒரு கல்வெட்டு குறிக்கின்றது. 


22 


திருபுவனச்‌ சக்ரவர்த்தி ஸ்ரீ விக்ரமசோழ 
தேவருடைய 6-ஆண்டு ஆட்‌்௫க்‌ கல்வெட்டில்‌ கண்ட 
தேதி க. ம. 1123- ஆண்டு ஆகஸ்டுமீ” 19௨ வியாழக்‌ 
கிழமையைக்‌ குறிப்பதாகக்‌ கணகூடப்பட்டுள்ள து. 


தொண்டைமண்டலம்‌ திருப்பெயற்றார்‌ பசவ 
ராசா என்பவர்‌ வேண்டுகோட்‌ இணங்க விஜயககர 
அரசன்‌ புஜபல வீரப்பிரதாப கிருஷ்ணதேவ 
மகாராயர்‌ சொன்னவாறறிவார்‌ கோயிலுக்கு 
90-பொன்‌ வருமானம்‌ வரக்கூடிய ஜோடி, சூலவரி 
இவைகள்‌ வசூல்‌ செய்துகொள்ளும்‌ உரிமையைக்‌ 
கொடுக்க உத்தரவானதாகவும்‌, அதுகேர்ந்தது 
ஒரு மாமாங்கத்தன்று என்றும்‌ மற்றொரு கல்‌ 
வெட்டிலிருக்து அ௮றியக்கெக்கன்றது. 


திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி ஸ்ரீராஜேக்திரசோழ 
தேவருடைய ஆட்சி 15-அண்டில்‌ ஒரு மடம்கட்ட 
நிலம்‌ விற்றமை குறிக்கப்பட்டிருக்ற.து. அக்கல்‌ 
வெட்டில்‌ . குலோத்துங்கசோழ வளகாட்டு, உழப்‌ 
பழையாறு என்ற ராஜராஜபுரத்திலுள்ள திருச்‌ 
சத்திமுத்தமுடையார்‌ கோயிலைக்குறித்து எழுதப்‌ 
பட்டி ருப்பகாகவும்‌ தெரிகிறது. 


19. புராணங்களும்‌ திருப்பாடல்களும்‌ 
மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ள 
அவர்கள்‌ இயத்றிய திருத்துருத்திப்‌ புராணம்‌ 


2 


என்ற தலபுராணம்‌ ஒன்றும்‌ செய்யுள்‌ வடிவத்‌ 
துடன்‌. உள்ளது. 1602 திருவிரு£தங்கள்‌ கொண் 
டன. அது வசனத்துடன்‌ இவ்வாதீன உதவி 
பெற்று அச்சிடப்‌ பெற்றிருக்கிறது. திருஞான 
சம்பந்தி சுவாமிகள்‌ அருளிய பதிகங்கள்‌ இரண்டும்‌, 
இருகாவுக்கரசு சுவாமிகள்‌ அருளிய பதிகம்‌ 
ஒன்னும்‌, சுந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ அ௮ருஸிய 
பதிகம்‌ ஒன்றும்‌ இருக்கின்றன. மற்றும்‌ பலதிரு 
முறைகளிலும்‌ சிலபாடல்கள்‌ காணப்படுஇன்றன. 


பண்‌ - நட்டராகம்‌ 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
வசை த்தலைப்‌ பசும்பொனோ டருங்கலன்க ஞச்திவக்‌ 
திரை ச்தலைச்‌ சும்‌ அுகொண் டெறிர்திலங்கு காவிரிக்‌ 
'கரைத்தலைத்‌ அருத்திபுக்‌ இருப்பதே கருத்திஞய்‌ 
உரைத்தலைப்‌ பொலிச்்‌சூனக்‌ குணர்த்துமாறு வல்லமே, 
ந 
' அடுத்தடுத்த கத்தியோடு வன்னிகொன்றை கூவிளம்‌ 
தொடுத்தடன்‌ சடைப்பெய்தாய்‌ அருத்தியாயொர்‌ காலனைக்‌ 
கடுத்தடிப்‌ புறத்தினா ஸிழத்துதைத்த காரணம்‌ 
எடுத்தெடுக்‌ அரைக்குமாறு வல்லமாகி னல்லமே. 


கங்குல்கொண்ட இங்களோடு கங்கைதங்கு செஞ்சடைச்‌ 
சங்கலங்கு வெண்குழை சநிர்திலங்கு காதினாய்‌ 
பொங்கலெங்கு பூணதூ லுருத்திரா அருத்இபுக்‌ 
கெக்குறின்‌ னிடங்களா வடங்கவொழ்வ சென்கொாலோ, 


34 

கருத்தினாலொர்‌ காணியில்‌ விருத்தியில்லை தொண்டர்தம்‌ 
அருத்தியாற்ற மல்லல்சொல்லி யையமேற்ப தன்றியும்‌ 
ஒருத்திபால்‌ பொருத்தவைத்‌ அுடம்புவிட்டி யோடியாய்‌ 
இருத்தி ௬ருத்திபுக்‌ சதென்னமாய மென்பதே, 


அறச்குமா சொலப்படாய்‌ அருத்தியாய்‌ திருச்தடி, 
மறக்குமா நிலாதவென்னை மையல்செய்திம்‌ மண்ணின்மேற்‌ 
பிறக்குமாறு: காட்டினாய்‌ பிணிப்படு முடம்புவிட்‌ 
டி.றக்குமானு காட்டினாய்க்‌ இழுக்குன்ற தென்னையே. 


வெயிற்கெதிர்ர்‌ இடங்கொடா தசங்குளிர்ர்சத பைம்பொழில்‌ 
அமயிற்கெதிர்க்ச புள்ளினங்கள்‌ மல்குகண்‌ டுருத்தியாய்‌ 
மயிற்கெதிர்ச்‌ தணங்குசாயன்‌ மாதொர்பாக மாக 
எயிற்கெதிர்ச்‌ தொரம்பினா லெரித்தவில்லி யல்லையே. 


கணிச்செம்ப டைச்செல்வா கழிச்தவர்க்‌ கொமழிச்‌ த£ர்‌ 
அணிச்சரக்‌ இரர்தையாய்‌ கரர்தையாய்‌ அருத்தியாய்‌ 
அணிப்படுர்‌ தனிப்பிறைப்‌ பணிக்கதிர்க்‌ கவாவுால்‌ 


மணிப்படும்பை காக$ மஇூழ்ச்தவண்ண லல்லையே. 


சுடப்பொடிச்‌ அடம்பிழர்‌ தநங்கனாய மன்மதன்‌ 
இடர்ப்படக்‌ கடக்திடச்‌ அருத்தியாக வெண்ணினாய்‌ 
கடற்படை யுடையவக்‌ கடலிலங்கை மன்னனை 


அடற்பட வடுக்கலி லடர்த்தவண்ண லல்லையே, 


களங்குளிர்ச்‌ திலங்குபோது காகலானு மாலுமாய்‌ 

வளங்ளெம்பொ னங்கழல்‌ வணங்கவவெக்து காண்டுலார்‌ 
அளங்ளெம்பி றைச்செனித்‌ அருத்தியாய்‌ இருந்தடி 
உளங்குளிர்க்த போதெலா முகர்துகச்‌ துரைப்பனே. 


[ட 


புத்தர்தத்‌ தவமிலாச்‌ சமணுரைத்த பொய்தனை 
உத்தம மெனக்கொளா தூகந்தெழுக்து வண்டினக்‌ 
அ,த்‌.தநின்று பண்செயுஞ்‌ சூழ்பொழிற்‌ அருத்தியெம்‌ 
பித்தர்பித்த னைத்தொழப்‌ பிறப்பறுத்தல்‌ -பெற்றியே. 


கற்றுமுற்றி னார்தொழுங்‌ கழுமலத்‌ தருக்.தமிழ்‌ 
சுற்றுமுற்று மாயினா னவன்பகர்ர்த சொற்களால்‌ 
பெற்றமொன்‌ அயர்த்தவன்‌ பெருந்துருத்தி பேணவே 
குற்றமுற்று மின்மையிற்‌ குணங்கள்வக்‌.து கூடுமே. 
திருச்சிற்றம்பலம்‌. 
-- திருஞானசம்பந்த சுவாமிகள்‌. 


இருநேரிசை 
.. திருச்சிற்றம்பலம்‌ 
பொருத்திய குரம்பைதன்னைப்‌ பொருளெனக்‌ கருதவேண்டா 
இருத்தியெப்‌ போதுகெஞ்சு ஸிறைவனை யேத்துமின்கள்‌ 
ஒருத்தியைப்‌ பாகம்வைத்தல்‌ கொருத்தியைச்‌ சடையுள்வைத்த 
அருத்தியஞ்‌ சுடரினானை த்‌. தொண்டனேன்‌ சண்டவாறே. 


சவைதனைச்‌ செய்‌அவாழ்வான்‌ சலத்தளே யழுக்துதன்ற 
இவையொரு பொருளுமல்ல விறைவனை யேச்‌தமின்னோ 
அ௮வைபுச மூன்றுமெய்து வடியவர்க்‌ சருளிச்செய்த 
சுவையினைத்‌ அருத்தியானைத்‌ கொண்டனேன்‌ கண்டவாறே, 


உன்னியெப்‌ போ௫கெஞ்சு ளொருவனை யேத்துமின்னோ 
கன்னியை யொருபால்வைத்தக்‌ கக்கையைச்‌ சடையில்வைத்‌தப்‌ 
பொன்னியி னடுவதன்னுட்‌ பூம்புனல்‌ பொலிர்‌ அுதோன்று்‌ 
துன்னிய அருத்தியானைத்‌ தொண்டனேன்‌ கண்டவாறே,. 


26 


ஊன்றலை வலியனாடு யுலகத்து ளுயிர்கட்கெல்லாச்‌ 
தான்றலைப்‌ பட்டுரின்று சார்சன லகத்‌.அவீழ 

வான்றலைக்‌ தேவர்கூடி வானவர்க்‌ இறைவாவென்னுச்‌ 
தோன்றலைத்‌ அருத்தியானத்‌ தொண்டனேன்‌ கண்டவாறே, 


உடறனைச்‌ கழிச்கலுற்ற வுலகத்து ளுயிர்கட்கெல்லாம்‌ 
இடர்‌ தனைக்‌ கழிக்கவேண்டி. லிஹறைவீன யேத்துமின்னோ 
கடறனி னஞ்சமுண்டு காண்பரி தாஇிறின்ற 

கடர்தனைத்‌ அருத்தியானச்‌ தொண்டனேன்‌ கண்டவாறே, 


அள்ளலைக்‌ கடக்கவேண்டி லரனையே நினைமினீர்கள்‌ 
பொள்ளலிக்‌ காயச்்‌;தன்னுட்‌ .புண்டரீ கத்திருந்த 

வள்ளலை வானவர்க்குங்‌ காண்பரி தா௫நின்ற 

அள்ளலைத்‌ அருத்தியானச்‌ தொண்டனேன்‌. கண்டவாறே. 


பாதியி ஓமையாடன்னைப்‌ பாகமா வைச்தபண்பன்‌ ' 
வேதிய னென்௫சொல்லி விண்ணவர்‌ விரும்பியேத்தச்‌ 
சாதியாஞ்‌ சதுர்முகனுஞ்‌ சச்காரத்‌ தானுங்காணாச்‌ 
சோதியைக்‌ அருத்தியானத்‌ கொண்டனேன்‌ கண்டவர்றே. 
ர்‌ 
சாமனை வாழ்க்கையான சலக்துளே யழுச்‌ வேண்டா. 
தூமகல்‌ லூலுங்காட்டிச்‌ தொழு கடி வணங்குமின்னோ 
சோமனைச்‌ சடையுள்வைத் தச்‌ சொன்னெறி ப பலவுங்காட்டுச்‌ 
அாமணற்‌ அருத்தியானத்‌ தொண்டனேன்‌ கண்டவாழே, 


குண்டமே சமணர்புத்தர்‌ குறியறி யாதநின்று 

கண்டதே கருஅவார்கள்‌ கருச்தெண்ணா தொழிமினீர்கள்‌ 
விண்டவர்‌ புரங்களெய்அ. விண்ணவர்ச்‌ கருள்கள்செய்த 
தொண்டர்க டுணையினானைக்‌ அருத்சொன்‌ சண்டவாழே, 


27 


பிண்டத்தைக்‌ கழிக்கவேண்டிற்‌ பிரானையே பிதற்றுமின்கள்‌ 
௮ண்டத்தைக்‌ கழியகீண்ட வடலரக்‌ கன்றனாண்மை 
கண்டொத்துக்‌ கால்விரலா லூன்றிமீண்‌ டருளிச்செய்த்‌ 
அண்டத்துத்‌ துருத்தியானைக்‌ தொண்டனேன்‌ கண்டவாறே, 


. திருச்‌சிற்றம்பலம்‌. 
-- திருநாவுக்கரசு சுவாமிகள்‌. 


பண்‌ - காந்தாரம்‌ 
இருச்சற்றம்பலம்‌ 


மின்னுமா மேகங்கள்‌ பொழிர்திழிர்‌ தருவி 
வெடிபடக்‌ கரையொடுச்‌ தரைகொணர்ர்‌ தெற்றும்‌ 
அன்னமாங்‌ காவிரி அகன்களை யுறைவார்‌ 
அடியிணை தொழுதெழு மன்பசா மடியார்‌ 
சொன்னவா தறிவார்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
 குடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயேன்‌ 
என்னைரான்‌ மறக்குமா றெம்பெரு மானை 
என்னுடம்‌ படும்பிணி யிடர்கெடுத்‌ தானை. 


கூடுமா ள்ளன கூடியங்‌ கோத்துங்‌ 
கொய்புன லேனலோ டைவனஞ்‌ இதறி 
மாடுமா கோங்கமே மருதமே பொருது 
மலையெனக்‌ குலைகளை மறிக்குமா அந்தி 
ஓடுமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ..ரடிகளைச்‌ செடியனே னஞாயேன்‌ 
படுமா றறிகலே னெம்பெரு மானைப்‌ 
பழவினை யுள்ளன பற்றத்‌ தானை, 


28 


கொல்லுமால்‌' யானையின்‌ கொம்பொடு வம்பார்‌ 
கொழுங்கனிச்‌ செழும்பயன்‌ கொண்டுகூட்‌ டெய்திப்‌ 
புல்‌கயும்‌ தாழ்க்தும்‌ போர்து தவஞ்செய்யும்‌ 

போகரும்‌ யோகரும்‌ புலரிவாய்‌ மூழ்கச்‌ 
செல்லுமா காவிரித்‌ தருத்தியார்‌ வேள்விக்‌ 

குடியுளா ரடிகளைச்‌ செடியனே. னாயேன்‌ 
சொல்லுமா றறிலே னெம்பெரு மானைத்‌ 

தொடர்ர்தடுல்‌ சடும்பிணித்‌ தொடர்வறுத்‌ தானை. 


ஊருமா தேசமே மனமுககச்‌ துள்ளிப்‌ 
புள்ளினம்‌ பலபடிந்‌ தொண்கசை யுகள௪க்‌ 
காருமா கருங்கடல்‌ காண்பதே கருத்தாய்க்‌ 
கவரிமா மயிர்சுமம்‌ தொண்பளிங்‌ இடறித்‌ 
தேருமா காவிரித்‌ அரு,த்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயேன்‌ 
அருமா றறிகலே னெம்பெரு மானை 
யம்மைசோ யிம்மையே யாசறுத்‌ தானை. 


புலங்களை வளம்படப்‌ போக்கறப்‌ பெரு9ப்‌ 
பொன்களே சுமக்தெங்கும்‌ பூசல்செய்‌ தார்ப்ப 
இலங்குமா முத்தினோ டினமணி யிடறி 
யிருகரைப்‌ பெருமரம்‌, பீழ்க்தகொண் டெற்றிக்‌ 
கலங்குமா காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயேன்‌ 
விலங்குமா றறிலே ஜனெம்பெரு மாணை 
மேலைசோ யிம்மையே வீடுவித்‌ தானை. 


29 


மங்கையோர்‌ கூறுகச்‌ தேறுகச்‌ தேறி 
மாறலார்‌ ' திரிபுரம்‌ நீறெழச்‌ செற்ற 
- அங்கையான்‌ கழலடி யன்றிமற்‌ றறியா 
.னடியவர்க்‌ கடியவன்‌ ஜரொழுவனா ரூ.ரன்‌ 
. கவ்கையார்‌ காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விச்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ சேர்த்திய பாடல்‌ 
தங்கையாற்‌ றொழுஅதச்‌ சாவின்மேற்‌ கொள்வார்‌ 
.... தவனெறி சென்றம ருலகமாள்‌ பவரே 
“- சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌, 
அருத்தி தன்னி லருத்தியோ டிரம்‌, 


உருத்தெரியாக்‌ காலத்தே உள்புகுர்தென்‌ னுளமன்னிக்‌ 
கருத்திருத்தி .பூன்புக்குக்‌  கருணையினா லாண்டுகொண்ட 
திருதருத்தி மேயானைத்‌ இத்திக்குஞ்‌ வெபதத்தை 

அருத்தியனா னாயடியே னணிகொடில்லை கண்டேனே. 


௮ மாணிக்கவாசக. சுவாமிகள்‌. 


வஞ்சென: நண்ணிடையார்‌ வாட்டடங்க ஸீர்சோரச்‌ 
குஞ்சி கு௰ங்கன்மேற்‌ கொண்டிருர்‌அ--கஞ்சி 
அருத்தொருத்தி கொண்டுவா என்னாமு னெஞ்சே 
்‌ திருத்துருத்தி யான்பாதஞ்‌ சேர்‌. 
௮ ஐயடிகள்‌ காடவர்‌ கோன்‌. 

[ 
நிதியார்‌ அருத்திதென்‌ வேள்விக்‌ குடியாய்‌. நினைமறந்த 
மதியேற்‌ கறிகுறி வைத்தப்‌ புகர்பின்னை மாழ்றிடென்று 
அ.தியா அருள்சொன்ன வாற்றி வாரிடைப்‌ பெற்றவன்காண்‌. 
கஇியார்‌ புனல்வயல்‌ காவலர்‌ கோனென்னும்‌ ஈற்றவனே. 


-- நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌. 


50 


'இருப்பதிகல்‌ கொடுபரவிப்‌ பணிச்‌ அதிரு அருளாற்போய்‌ 
விருப்பினொடு ..திருத்‌ ஐரு.த்‌.தி தனைமேவி .விமலர்கழல்‌ 

அருத்தியினாற்‌ புக்கிறைஞ்சி 'அடியேன்மேல்‌ உற்றபிணி 
அருத்தமெனை ஒழித்தருள ரத்த கன வணங்குவார்‌. 


பரவியே பணிச்‌ தவர்க்குப்‌ ப ம்ர்திகு வருள்புரிவார்‌ _ 
விசவியஇப்‌ பிணியடையத்‌ தலிர்ப்பதற்கு. வேராக 
(வசமலர்வண்‌ டறைதீர்த்த வடகுளத்துக்‌ குளிஎன்னக்‌ . 
சசவில்‌இருத்‌ தொண்டர்தால்‌ கைதொழு புறப்பட்டார்‌. 


இ்்பனல்‌ தீர்த்தத்தின்‌ ன ுன்டனைர்து வேதமெலர்ம்‌ : 
'தொக்கவடி. வாயிருக் த துருத்தியார்‌ தமைத்தொழுது 
'புக்க.தனில்‌ மூழுகுதலும்‌ புதியபிணி ௮.து£ீக்‌ 
அக்கணமே மணியொஸிசேர்‌ திருமேனி ஆயினார்‌. 
கண்டவர்கள்‌ அஇிசயிப்பக்‌ கசையேதி உடைபுனைக்து 
'மண்டுபெருங்‌ காதலினால்‌ கோயிலினை வச்தடைச்ு 
'தொண்டசெதிர்‌ : மின்னுமா மேகம்‌எனுஞ்‌ 'சொற்பதிகம்‌ 
எண்டிசையும்‌ .அறிர்‌.துய்ய ஏழிசையால்‌ எடுத்திசை த்தார்‌ 


(ஏயர்‌-புராணமர 
சேக்கிழார்‌ சுவாமிகள்‌. 


% 





ஞானசம்பச்‌ தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌: 


